தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 3.20 காசு 


HH 


AI 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


SAN 


மையே லெ 


வெல்லும் 


எண் 43 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 6 , 2013 
ஐப்பசி 20, விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 19 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் (J1) த் துறை, 21 மார்ச் 2013 .) 


அறிவிக்கை . 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 7 - 1 - 2009 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - ல் 9 மற்றும் 10 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/ தொ .ந . வே . வா / 17 /2009 ஆம் எண் தொழிலாளர் - வேலைவாய்ப்புத் துறையின் , அறிவிக்கையை ரத்து செய்து , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் . ஆலோசனைக் குழுவைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் ரொட்டி 
மற்றும் பிஸ்கட் தயாரிப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வகைகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் 
( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச்சேர்ந்த ( 1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


தொடர் எண் 


ரொட்டி மற்றும் பிஸ்கட் தயாரிப்புப் பணியில் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர்களின் வகைகள் 

குறைந்த அளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் 


( 1) 


( 2) 


பொதுவான வகைகள் 


ரூ . காசு 


1 . மேலாளர் 

உதவி மேலாளர் 
காசாளர் / எழுத்தர் 
தட்டச்சர் 

விற்பனையாளர் 
DTP - II - 2 - 43 ( T Sup ) - 1 


3627 . 00 (மாதம் ஒன்றுக்கு ) 
3357.00 (மாதம் ஒன்றுக்கு ) 
3016.00 (மாதம் ஒன்றுக்கு ) 
3016.00 (மாதம் ஒன்றுக்கு ) 
3016 .00 ( மாதம் ஒன்றுக்கு ) 


[ 1 ] 


தொடர் எண் 


தொழிலாளர்களின் வகைகள் 


குறைந்த அளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( 3) 
ரூ . காசு 


E 


2 . | 


6 . பண்டகசாலை உதவியாளர் 

2928.00 ( மாதம் ஒன்றுக்கு ) 
ஓட்டுநர் 

2928 . 00 (மாதம் ஒன்றுக்கு ) 
காவலாள் / ஏவலாள் 

2701 . 00 (மாதம் ஒன்றுக்கு ) 
ஏனைய வகைகள் : (உயரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் 
1 . ரொட்டி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மேஸ்திரி 

121.00 ( நாள் ஒன்றுக்கு ) 
2 . உயரளவு தேர்ச்சி பெற்ற ஏனைய வகை பணியாளர் 
தேர்ச்சி பெற்றவர்கள் : 

மேற்பார்வையாளர் 

தலைமை ரொட்டி தயாரிப்பவர் 
3 . 

மேற்சொன்ன வகைப்பாட்டின் கீழ் வராத தேர்ச்சி 
மேற்சொன் 

110. 00 (நாள் ஒன்றுக்கு ) 
பெற்ற ஏனைய வகை பணியாளர் 
ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் : 

ரொட்டி தயாரிப்பவர் 
ரொட்டி தயாரிக்கும் அடுப்பைப் பராமரிப்பவர் 
டேபிள் மேன் ( Table man ) 
ரொட்டி மாவு தயாரிப்பவர் 
பன் தயாரிப்பவர் 

101. 00 நாள் ஒன்றுக்கு 
ரொட்டி வடிவமைப்பாளர் 
மேற்சொன்ன வகையின் கீழ் வராத ஓரளவு தேர்ச்சி 

பெற்ற ஏனைய வகையைச் சேர்ந்தவர்கள் 
தேர்ச்சி பெறாதவர்கள் : 

ரொட்டி தயாரிப்பில் உதவுபவர் 
உதவியாள் / உதவியாளர்கள் 
அனைத்து வகை துப்புரவாளர்கள் 

ரூ . 90. 00 நாள் ஒன்றுக்கு 
அனைத்து வகையைச் சேர்ந்த உதவியாளர் 
மேற்சொன்ன வகையின் கீழ் வராத ஔரளவு தேர்ச்சி 

பெற்ற ஏனைய வகைப்பாட்டைச் சேர்ந்தவர்கள் 
விளக்கங்கள் : - (1 ) அகவிலைப்படி : - மேற்சொன்ன அடிப்படை ஊதியங்களுடன் அகவிலைப்படி கீழே குறிப்பிடப்பட்டவாறு 
பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகருக்கான நுகர்வோர் சராசரி விலை குறியீட்டு 
எண்ணுடன் ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள்) 
இணைக்கப்பட்டுள்ளது . மேற்கூறிய 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு , அகவிலைப்படியாக 
18 காசுகள் ( பதினெட்டு காசுகள் மட்டும் ) வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) இந்த அகவிலைப்படி , முந்தைய 12 ( பன்னிரண்டு மாதங்களுக்கான அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலான 
சராசரி விலைக்குறியீட்டு அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய ஆண்டின் சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 
( 2 ) (1) நாள் ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( ii) மாத ஊதியத்தை கணக்கிட நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
3 . ஒரே தன்மை கொண்ட பணியைச் செய்யும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கிடையே பாகுபாடு 
காட்டக்கூடாது . 


- 


ல 


ம் 


4 . இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களில் எல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ்வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை ( 2D ) எண் 21, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 21 மார்ச் 2013.) 


அறிவிக்கைகள் . 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 19 - 11 - 2008 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - ல் 382 முதல் 384 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் - வேலைவாய்ப்புத்துறையின் II(2)/ தொ .ந . வே . வா /550/2005 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை ரத்து செய்து , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் . ஆலோசனைக் குழுவைக் கலந்தாலோசித்த பின்னர் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் 
( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் காப்பி கொட்டை பதப்படுத்தும் பணிகளில் அமர்த்தப்பட்டுள்ள 
பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவைச்சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
( 2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


காப்பி கொட்டைப் பதப்படுத்தும் பணிகளில் உள்ள பணியாளர்கள் 
பணியாளர் வகைகள் 

குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொடர் எண் 


(3) 


தொகுதி - || 


- 


உதவி மேலாளர் 


3029. 00 (மாதம் ஒன்றுக்கு ) 


2776. 00 


“ 


கணக்காளர் 
எழுத்தர்கள் தட்டச்சர்கள் காசாளர்கள் 


3 . 


2714 . 00 


அலுவலக உதவியாளர் 


2556 .00 


ம் 


காவலாள் 


2556 . 00 


ம் 


குழந்தைகள் காப்பக ஆயா 


2531 . 00 


தொகுதி - || 


மின் பணியாளர் 


2872 . 00 


“ 


தச்சர் 


2714 .00 | 


2653. 00 


2872 . 00 


2837 . 00 


3 . பொருத்துபவர் 

என்ஜின் ஓட்டுநர் 

எந்திரக் கம்மியர் 
தொகுதி - III 

பணியிட ( Yard ) கண்காணிப்பாளர் 
மேஸ்திரி 


3029 . 00 


2653 .00 


ல் 


+ 


ம்ம் 


- 


சுமை ஏற்றுதல் , இறக்குதல் , குவித்து வைத்தல் ஆகிய பணிகள் பதப்படுத்தப்படாத காப்பிக்கொட்டை : 
1 . லாரியிலிருந்து காப்பி கொட்டையை இறக்கி , குவித்து வைத்தல் 21.24 (டன் ஒன்றுக்கு ) 
முதல்நாள் உலர வைப்பதற்கு 

13 . 94 
மேலும் ஒருநாள் உலர வைப்பதற்கு 

7 . 85 
கிடங்கிற்கு எடுத்துச்செல்வதற்கு 

6 . 80 
மீண்டும் ஒரிடத்தில் குவித்து வைப்பதற்கு 

7 . 33 
ஒரு கிடங்கிலிருந்து மற்றொரு கிடங்கிற்கு 

14 .65 
எடுத்துச் சென்று குவித்து வைப்பதற்கு 
கிடங்கு ( எடை போடுதல் ) 

0 .61 
காப்பி கொட்டைகளில் தோல் நீக்குதலுக்கு 

30 . 36 
மலைத்தோட்டத்தில் குத்திய காப்பிக் 

18 .23 
கொட்டைக்குத் தோல் நீக்குதல் 
மலைத்தோட்டத்தில் குத்திய காப்பிக் 

16 . 95 
கொட்டைகளை லாரிகளிலிருந்து இறங்குதலுக்கும் 

குவித்து வைத்தலுக்கும் 
பதப்படுத்தப்பட்ட காப்பிக்கொட்டை : 
மாற்றப்பட்ட மொத்த அளவு ( பதப்படுத்தும் 

0 . 71 (50 கிலோவுக்கு ) 
கிடங்கிலிருந்து ) ( From Garbling shed ) 
மொத்த அளவு ( முழுமையாக பதப்படுத்தப்பட்டது ) 

1 .79 ( மூட்டை ஒன்றுக்கு ) 
கலக்கப்பட்ட காப்பிக்கொட்டையின் மொத்த அளவு (பெருமளவு ) 7.33 (டன் ஒன்றுக்கு ) 
மொத்தமாக ஓரிடத்தில் சேர்த்து வைத்தலுக்கு 

33 .38 (டன் ஒன்றுக்கு ) 
மாதிரி வகைளை பெறுவதற்கு (Samples Drawing ) 1 .22 ( மாதிரி ஒன்றுக்கு ) 


9 


45 .52 (டன் ஒன்றுக்கு ) 


தோல் நீக்கப்பட்ட காப்பிக் கொட்டைகளை 
விற்பனை செய்வதற்காக ( Pee sales ) 
சிப்பம் கட்டுதல் , வழங்குதல் ( குறியிடுவது 
நீங்கலாக ) சிப்பம் கட்டுதல் - எடை போடுதல் 
மூட்டைகளை தைத்தல் , சுமை ஏற்றுதல் 


24. 28 
9 . 10 
12 .14 


51.60 (டன் ஒன்றுக்கு ) 


27.32 
12 . 14 
12 . 14 


ஏற்றுமதி செய்யப்படும் காப்பிக்கொட்டைகளை 
சிப்பம் கட்டுதல் - வழங்குதல் (சிப்பம் கட்டுதல் 
நீங்கலாக ) (60 கி . கி . சிப்பம் கட்டுதல் ) சிப்பம் 
கட்டுதல் எடை போடுதல் 
மூட்டைகளை தைத்தல் , சுமை ஏற்றுதல் 
ஏற்றுமதி செய்யப்படும் காப்பிக்கொட்டைகளைச் 
சிப்பம் கட்டுதல் - வழங்குதல் ( குறியிடுவது 
நீங்கலாக ) 75 கி .கி . சிப்பம் கட்டுதல் 
சிப்பம் கட்டுதல் - எடைபோடுதல் 
மூட்டைகளை தைத்தல் , சுமை ஏற்றுதல் 
வகை வாரியாக ஒதுக்கி வைத்தல் ( Set a part ) 
கட்டணங்கள் 


51.60 ( டன் ஒன்றுக்கு) 


27 . 32 
12 . 14 
12 . 14 


51/60 (டன் ஒன்றுக்கு ) 


குறியிடல் 


சாதாரண குறியிடல் 
ஜோட்டா ( Jotta ) கட்டணங்கள் 
கிடங்கில் சிப்பம் கட்டுதல் ( depot packing ) 
நான்கு முனைகளிலும் தைத்தல் , கயிறு 
கொண்டு கட்டுதல் , ஆர் .சி ( R .C .). கயிறு 
கொண்டு கட்டுதல் 


0 .90 ( மூட்டை ஒன்றுக்கு ) 
0 .61 " 
18. 23 ( 100 மூட்டைகளுக்கு ) 
51.60 (டன் ஒன்றுக்கு ) 
30 .36 (டன் ஒன்றுக்கு ) 


காசு 


15 . | காப்பிக்கொட்டையை ஏற்றுமதி செய்ய 

6 .08 (டன் ஒன்றுக்கு ) 
முத்திரையிடுவதற்கான கட்டணங்கள் 
எடுத்துச் செல்வோர் : 
பிளாண்டேஷன் ஏ & சி 

0.61 காசு (கிலோ ஒன்றுக்கு) 
பிளாண்டேஷன் பி மற்றும் ப்பீபெரி 

0 . 71 காசு 
ரொபெஸ்ட்டா ஏ. பி & சி 

0 .61 காசு " 
அராபிகா செர்ரி மற்றும் ஏனைய வகைகள் 

0 . 93 காசு " 
காப்பிக்கொட்டை மூட்டைகள் , சாக்கு மூட்டைகள் 

85 .10 (நாள் ஒன்றுக்கு ) 
ஆகியவற்றை எடுத்துவருதல் , காப்பிக்கொட்டைகளைக் 
குவித்தல் , தோல் நீக்குதல் , எடைபோடுதல் , ஆபத்து 
விளைவிக்கக்கூடிய ஏனைய பணிகளில் ஈடுபடுவோர்க்கு 
காப்பிக்கொட்டைகளைப் பரப்புவது , 

83. 95 ( நாள் ஒன்றுக்கு ) 
உலர்த்துதல் , சேர்த்து குவித்து வைத்தல் , தைத்தல் 
ஆகியவற்றிலும் , பணியிடத்திலுள்ள பதப்படுத்தப்படாத 
காப்பிக்கொட்டை மூட்டைகளைச் சிப்பம் கட்டுதல் , 
எடை போடுதல் ஆகியவற்றிலும் , காப்பிக்கொட்டை 
சாக்கு மூட்டைகளைக் கட்டுதல் , காப்பிக்கொட்டைகளைப் 

பக்குவமாக உடைத்தலிலும் ஈடுபடுவோர்க்கு 
விளக்கங்கள் : 

1 . அகவிலைப்படி : - மேற்சொன்ன அடிப்படை ஊதியங்களுடன் அகவிலைப்படி கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பணியாளர்களுக்கு 
வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகருக்கான நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள்) 
இணைக்கப்பட்டுள்ளது . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு , அகவிலைப்படியாக 17 காசுகள் 
( பதினெழு காசுகள் மட்டும் ) வழங்கப்பட வேண்டும் . 

(ii ) அகவிலைப்படி , முந்தைய 12 ( பன்னிரண்டு மாதங்களுக்கான அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) நுகர்வோர் 
விலைப்புள்ளிகளின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து திருத்தியமைக்கப்பட 
வேண்டும் . 

(ii) அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் (ஆங்கிலத்தில்) 
வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2 . பணி ஒரே தன்மையுடையதாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கிடையே எவ்வித 
வேறுபாடும் இருக்கக் கூடாது . 
3 . ( i ) ஒரு நாள் ஊதியத்தை கணக்கிட , மாதாந்திர ஊதியங்களை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(i ) மாதாந்திர ஊதியங்களைக் கணக்கிட ஒரு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
4 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி மற்றும் 
செய்தித் ( மொழிபெயர்ப்பு ) துறை . 


DTP -||- 2 - 43 ( T Sup ) - 1a 


DTP- II- 2 - 43 ( T Sup ) - 2 


[ அரசாணை ( 2D ) எண் 22 , தொழிலாளர் - வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 21 மார்ச் 2013.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 15 - 6 - 2008 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் பாகம் II பிரிவு 2 - ல் 1 மற்றும் 2 ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் - வேலைவாய்ப்புத்துறையின் , II(2)/ தொ . வே ./ 286(b )/ 2008 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் . ஆலோசனைக் குழுவைக் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாட்டில் சின்கோனா , ரப்பர் , 
தேயிலை, காப்பி அல்லது ஏலக்காய் பயிரிடும் நோக்கத்திற்காக பராமரிக்கப்பட்டு வருகின்ற யாதொரு மலைத்தோட்டத்தில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள கீழே விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு 
வழங்கதக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 2) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிட்டுள்ளவராக இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச்சேர்ந்த ( 1) 
உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


( 2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


மலைத்தோட்டத்தில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர்களின் 

வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( நாளொன்றுக்கு ) 
கன்னியாகுமரி 

காப்பி மற்றும் ஏலக்காய் 
மாவட்டம் நீங்கலாக 

தோட்டங்கள் 
பிற பகுதிகளில் 

தேயிலை 
தோட்டங்கள் மற்றும் 
சின்கோனா தோட்டங்கள் 


கன்னியாகுமரி 
மாவட்டத்தில் தேயிலை 

மற்றும் ரப்பர் 
தோட்டங்கள் 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 
88 .50 


90 . 00 


94. 00 


உரிய 
வயதடைந்தோர் 

வளரிளம் 
பருவத்தினர் 


61 . 00 


60 .50 


64 .00 


விளக்கம் : (1 ) அகவிலைப்படி : 

(a ) மேற்சொன்ன குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி 
நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை 
அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள் ) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , 
மேற்சொன்ன மலைத்தோட்டங்களில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்ட வீதத்தில் அகவிலைப்படி 
வழங்கப்படவேண்டும் . 


உரிய வயதடைந்த தொழிலாளர்கள் 

நாளொன்றுக்கு ஒரு புள்ளிக்கு 18 காசு . 
வளரிளம் பருவத் தொழிலாளர்கள் 

நாளொன்றுக்கு ஒரு புள்ளிக்கு 12 காசு . 
(6 ) ஒவ்வோராண்டும் 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு சென்னை மாநகர சராசரி 
நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண் அடிப்படையில் முறையே ஜனவரி முதல் நாளன்றும் , ஏப்ரல் முதல் நாளன்றும் ஜூலை முதல் 
நாளன்றும் மற்றும் அக்டோபர் முதல் நாளன்றும் இரண்டாவது முந்தைய காலாண்டு தொடக்கமானது ஜூலை முதல் நாளன்றும் , 
அக்டோபர் முதல் நாளன்றும் , ஜனவரி முதல் நாளன்றும் மற்றும் ஏப்ரல் முதல் நாளன்றும் அகவிலைப்படி திருத்தப்படவேண்டும் . 

(2 ) ரப்பர் தோட்டங்களில் , ரப்பர் பால் வடித்தெடுக்கும் தொழிலாளர்களுக்கான செய்யும் வேலைக்கேற்ப குறைந்தளவு அடிப்படை 
ஊதியங்கள் . 


(a ) உத்தரவாதமளிக்கப்பட்ட குறித்த கால வரையறைக்குட்பட்ட வேலைக்கேற்ற ஊதியம் - நாளொன்றுக்கு ரூ . 47.20 . 
(b ) செய்யும் வேலைக்கேற்ற குறைந்தளவு ஊதியங்கள் - 


வகை - 1 ( ஏக்கர் ஒன்றுக்கு 113 கிலோகிராம் வரையிலான விளைச்சல் - ஆண்டொன்றுக்கு 0. 404686 ஹெக்டேர் ) முதல் 

11/, கிலோகிராம் உலர் ரப்பர் வரைக்கும் அரை கிலோ ஒன்றுக்கு ரூ . 15. 73 
வகை - II ( ஏக்கர் ஒன்றுக்கு 113 கிலோகிராம் முதல் 181 கிகி வரையிலான விளைச்சல் - ஆண்டொன்றுக்கு 0 .404686 

ஹெக்டேர் ) முதல் 21 , கிலோ உலர் ரப்பர் வரைக்கும் அரை கிலோ ஒன்றுக்கு ரூ . 9. 44 . 
வகை -III ( ஏக்கர் ஒன்றுக்கு 181 கிலோகிராம் முதல் 272 கிகி வரையிலான விளைச்சல் - ஆண்டொன்றுக்கு 0 .404686 

ஹெக்டேர் ) முதல் 41 , கிலோகிராம் உலர் ரப்பர் வரைக்கும் அரை கிலோ ஒன்றுக்கு ரூ . 5.24 . 
வகை - IV ( ஏக்கர் ஒன்றுக்கு 272 கிகிராமுக்கு மேற்பட்ட விளைச்சல் - ஆண்டொன்றுக்கு 0 .404686 ஹெக்டேர் ) முதல் 

61 , கிலோகிராம் உலர் ரப்பர் வரைக்கும் அரை கிலோ ஒன்றுக்கு ரூ . 3 .63 . 


( C ) ஏனைய காலவரையரைக்குட்பட்ட வேலைக்கேற்ற ஊதியம் பெறும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அதே 
அகவிலைப்படி வழங்கப்படும் . 


3 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 


4 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்கும் இடங்களிலெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( நிலை ) எண் 198 , தொழிலாளர் - வேலைவாய்ப்பு (J2 )த் துறை , 26 ஆகஸ்ட் 2013 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948 ) 9 ஆம் பிரிவிலும் 5 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (a ) பகுதியிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 6 - 3 - 2013 
ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - ல் 195 மற்றும் 196 ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் , II(2)/ தொ . வே ./240//2013 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் 
செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , " வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் ” என்ற தலைப்பின் கீழ் இனம் எண் . (3)- இல் வரும் " புதிய 
எண் 4281 , புதிய ஆவடி சாலை ", என்ற சொற்றொடருக்கு பதிலாக " (புதிய எண் 42 ) எண் 81 , புதிய ஆவடி சாலை , என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 199 , தொழிலாளர் வேலைவாய்ப்பு (J2 ) த் துறை , 26 ஆகஸ்ட் 2013. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 9 ஆம் பிரிவிலும் 5 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 30 - 1 - 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - ல் 98 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் , II(2)/ தொ . வே ./118 //2013 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , “ வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் " என்ற தலைப்பின் கீழ் இனம் எண் ( 3) - இல் வரும் 
" திரு . ஐ . ஆஸ்டின் (I . Austin ) என்ற சொற்றொடருக்கு பதிலாக " திரு . ஜி . ஆஸ்டின் ( G . Austin ) என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


